GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


2021 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 
ALONE 
TR 


2 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 38 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 22 , 2021 

Purattasi 6 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


1 


Part 11 Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages . 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


386 


! ? 


386 


Industrial Disputes Act . - Declaration of 

" Newsprint and Paper Manufacturing Industry 
as Public Utility Service . 


387 


Labour Courts for Adjudication . 


388-389 


Indian Stamp Act . - Notification 
Registration Act . - Notification 
CO - OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 
Consumer Protection Act , 2019.— Establishment 

of Mediation Cell in the State Consumer 
Disputes Redressal Commission , Chennai , 
Circuit Bench of State Consumer Disputes 
Redressal Commission , Madurai and District 
Consumer Disputes Redressal Commissions . 


திருத்த அறிவிக்கை . . 


389 


SOCIAL WELFARE AND WOMEN 
EMPOWERMENT DEPARTMENT 


386-387 


Juvenile Justice ( Care and Protection of Children ) 

Act , 2015.- Reconstitution of Child Welfare 
Committee in Thanjavur District by appointing 
a chairperson and four other Member . 


389 


[ 385 ] 


D.T.P. - 11-2 ( 38 ) —1 


386 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11 - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


CO - OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 


Notification under the Indian Stamp Act 


[ G.O. Ms. No. 112 , Commercial Taxes and Registration ( J1 ) , 
31st August 2021 , ஆவணி 15 , பிலவ , திருவள்ளுவர் 

34,6006-2052 . ] 


Establishment of Mediation Cell in the State Consumer 

Disputes Redressal Commission , Chennai , Circuit 
Bench of State Consumer Disputes Redressal 
Commission , Madurai and District Consumer Disputes 
Redressal Commissions under the Consumer 
Protection Act , 2019 . 


No. 11 ( 2 ) /CTR/650/2021.-In exercise of the powers 
conferred by clause ( a ) of sub - section ( 1 ) of Section 
9 of the Indian Stamp Act , 1899 ( Central Act II of 
1899 ) , the Governor of Tamil Nadu hereby reduces 
the duty chargeable under the said Act to fifty percent 
in respect of instruments of sale , lease or lease 
cum sale executed by the Tamil Nadu Adi Dravidar 
Housing and Development Corporation in respect of 
industrial lands , plots , sheds situated in the Industrial 
estates developed by the Tamil Nadu Adi Dravidar Housing 
and Development Corporation in favour of Adi Dravidar 
entrepreneurs at the time of original allotment , based 
on the transfer value fixed by the said Corporation or 
Government in respect of the said estates . 


[ G.O. Ms. No. 72 , Co - operation , Food and Consumer 

Protection ( H2 ) , 6th September 2021 , 
ஆவணி 21 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ] 
No. 1 ( 2 ) /CFCP/652/2021.-In exercise of the powers 
conferred under sub - section ( 1 ) of Section 74 of the 
Consumer Protection Act , 2019 ( Central Act 35 of 2019 ) , 
the Governor of Tamil Nadu hereby establishes Consumer 
Mediation Cells to be attached to the State Commission , 
Chennai , Circuit Bench of the State Commission , Madurai 
and to the District Commissions as detailed below for the 
purposes of the said Act : 


SI . 
No. 


Name of the Commission 


Place 


2. The Notification hereby made shall be deemed to 
have come into force on and from the 27th April 2021 . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 . 


Chennai 


State Consumer Disputes 
Redressal Commission , 
Chennai . 


Notification under the Registration Act 


2 . 


Madurai 


[ G.O. Ms. No. 112 , Commercial Taxes and Registration ( J1 ) , 
31st August 2021 , ஆவணி 15 , பிலவ , திருவள்ளுவர் 

460010-2052 . ] 


Circuit Bench of State 
Consumer Disputes Redressal 
Commission , Madurai . 


3 . 


District Consumer Disputes 
Redressal Commission , Ariyalur . 


Ariyalur 


4 . 


Chengalpattu 


Kanchipuram District 
Consumer Disputes Redressal 
Commission . 


5 . 


Chennai 


No. 11 ( 2 ) /CTR/651/2021.-In exercise of the powers 
conferred by Section 78 - A of the Registration Act , 1908 
( Central Act XVI of 1908 ) , as the Governor of Tamil Nadu is of 
the opinion that is necessary so to do the public interest , 
hereby reduces the fee payable under the said Act to fifty 
percent in respect of instruments of sale , lease or lease 
cum sale executed by the Tamil Nadu Adi Dravidar Housing 
and Development Corporation in respect of industrial lands , 
plots , sheds situated in the Industrial estates developed 
by the Tamil Nadu Adi Dravidar Housing and Development 
Corporation in favour of Adi Dravidar entrepreneurs at the 
time of original allotment , based on the transfer value fixed 
by the said Corporation or Government in respect of the 
said estates . 


District Consumer Disputes 
Redressal Commission , 
Chennai ( South ) , Chennai . 


6 . 


Chennai 


District Consumer Disputes 
Redressal Commission Chennai 
( North ) , Chennai . 


7 . 


Coimbatore 


District Consumer Disputes 
Redressal Commission , 
Coimbatore 


2. The Notification hereby made shall be deemed to 
have come into force on and from the 27th April 2021 . 


8 . 


Cuddalore 


District Consumer Disputes 
Redressal Commission , 
Cuddalore . 


B. JOTHI NIRMALASAMY , 
Secretary to Government . 


9 . 


Dindigul . 


District Consumer Disputes 
Redressal Commission , 
Dindigul . 


Sep. 22 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


387 


SI . 
No. 


Name of the Commission 


Place 


Sl . 
No. 


Name of the Commission 


Place 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


Erode . 


10. District Consumer Disputes 

Redressal Commission , Erode . 


Tirunelveli 


27. District Consumer Disputes 

Redressal Commission , 
Tirunelveli . 


Karur . 


11. District Consumer Disputes 

Redressal Commission , Karur . 


28. District Consumer Disputes 

Redressal Commission , Tiruppur . 


Tiruppur 


Krishnagiri . 


Madurai . 


12. District Consumer Disputes 

Redressal Commission , 

Krishnagiri . 
13. District Consumer Disputes 

Redressal Commission , Madurai . 
14. District Consumer Disputes 

Redressal Commission , 
Nagapattinam . 


29. District Consumer Disputes 

Tuticorin 
Redressal Commission , Tuticorin . 
30. District Consumer Disputes 

Thiruvallur 
Redressal Commission , Thiruvallur . 
31. District Consumer Disputes 

Thiruvarur 
Redressal Commission , Thiruvarur . 
32. District Consumer Disputes Thiruvannamalai . 

Redressal Commission , 
Thiruvannamalai . 


Nagapattinam 


15. Kanyakumari District Consumer 

Disputes Redressal Commission . 


Nagercoil 


Vellore . 


Namakkal 


16. District Consumer Disputes 

Redressal Commission , 
Namakkal . 


33. District Consumer Disputes 

Redressal Commission , Vellore . 
34. District Consumer Disputes 

Redressal Commission , 
Villupuram . 


Villupuram . 


Perambalur 


17. District Consumer Disputes 

Redressal Commission , 
Perambalur . 


Salem 


18. District Consumer Disputes 

Redressal Commission , Salem . 


Md . NASIMUDDIN , 
Additional Chief Secretary to Government . 


Sivagangai 


19. District Consumer Disputes 

Redressal Commission , 
Sivagangai . 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 

DEPARTMENT 


Ramanathapuram 


20. District Consumer Disputes 

Redressal Commission , 
Ramanathapuram . 


Declaration of " Newsprint and Paper Manufacturing 

Industry " as Public Utility Service under the Industrial 
Disputes Act . 


Srivilliputhur 


[ G.O. ( Rt ) . No. 323 , Labour Welfare and Skill 
Development ( D2 ) , 1st September 2021 , Aavani 16 , 

Pilava , Thiruvalluvar Aandu - 2052 . ] 


21. Virudhunagar District Consumer 

Disputes Redressal Commission . 
22. District Consumer Disputes 

Redressal Commission , 
Thanjavur . 


Thanjavur 


No. 1 ( 2 ) /LWSD/653/2021.—WHEREAS , the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that 
the " Newsprint and Paper Manufacturing Industry " should 
be declared as a Public Utility Service for the purposes of 
the Industrial Disputes Act , 1947 ( Central Act XIV of 1947 ) ; 


Pudukkottai 


23. District Consumer Disputes 

Redressal Commission , 
Pudukkottai . 


The Nilgiris 


24. District Consumer Disputes 

Redressal Commission , 
The Nilgiris . 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of Section 2 of the 
said Act , the Governor of Tamil Nadu hereby declares 
the " Newsprint and Paper Manufacturing Industry " 
to be a public utility service for the purposes of the said 
Act for a period of six months with effect on and from the 
date of publication of 

this 

Notification in the 
Tamil Nadu Government Gazette . 


Theni 


25. District Consumer Disputes 

Redressal Commission , Theni . 


26. District Consumer Disputes 

Redressal Commission , Trichy . 


Trichy 


388 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


Disputes between workmen and Managements referred to 

Labour Courts for Adjudication . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி . 
[ அரசாணை ( டி ) எண் 337 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பிரித் துறை , 4 ஆகஸ்ட் 2021 , 
ஆடி 19 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 


ஆண்டு 


ஆணையைப் 


No. II ( 2 ) / LWSD / 654 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 ஆம் 

தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


ஆண்டு 


தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற தகராறு , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 ஆம் 

தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . M. சுரேஷ் சுப்பிரமணியன் ( பணி எண் 7060 ) 
ஓட்டுனருக்கு அவரது வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் 
திரண்ட பயனின்றி மூன்று மாதத்திற்கு நிறுத்தி வைத்தும் மற்றும் 
பணிக்கு வருகை தராத நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக 
வரைமுறைப்படுத்தியும் நிர்வாகம் வழங்கிய 19-12-2015 நாளிட்ட 
உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) 

லிமிடெட் , காரைக்குடி . 
[ அரசாணை ( டி ) எண் 344 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி ) த் துறை , 5 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 20 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

No. II ( 2 ) / LWSD / 656 / 2021 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 

அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் . , கும்பகோணம் 
கோட்டம் , காரைக்குடி என்ற நிர்வாகத்திற்கும் அரவிந்த கெஜ்ரிவால் 
தமிழ்நாடு ஜெனரல் ஒர்க்கர்ஸ் யூனியன் , மதுரை என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 ஆம் 

தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . சி . தியாகராஜன் நடத்துனரின் ( பணி 
13 / CR / 3265 / 20064 ) அடுத்த கட்ட ஊதிய உயர்வை அதன் 
திரண்ட பயனுடன் 03 வருடங்களுக்கு நிறுத்தி வைத்தும் 
மற்றும் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 23-10-2018 முதல் 
21-11-2018 வரை உள்ள நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக 
கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த 29-06-2019 நாளிட்ட உத்தரவை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


இணைப்பு 


எழுவினா 


திரு . B. சிங்காரவேல் ( பணி எண் 1491 ) , நடத்துனரின் 
வருடாந்திர ஊதிய உயர்வினை 

உயர்வினை அதன் திரண்ட பயனின்றி 
ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
30-05-2018 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


ஆண்டு 


[ அரசாணை ( டி ) எண் 339 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 4 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 19 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 

No. II ( 2 ) /LWSD/655/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


எண் 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 


Sep. 22 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


389 


திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 362 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 13 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

No. II ( 2 ) LWSDI659 / 2021 . - தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு 
எண் 18 , நாள் 2-05-2018 , பாகம் - பிரிவு 2 ல் பக்க எண் 
417 , அறிவிக்கை எண் No. II / ( 2 ) LE / 437 / 2018 அரசாணை ( டி ) 
எண் 257 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பி 1 ) த் துறை , 
நாள் 17-04-2018 - க்கு கீழ்க்காணும் திருத்தம் வெளியிடப்படுகிறது . 

திருத்தம் 
அரசாணை ( டி ) எண் . 257 , தொழிலாளர் மற்றும் வேலை 
வாய்ப்பு ( பி 1 ) த் துறை , நாள் 17-04-2018ன் பக்கம் 2 - ல் 
அறிவிக்கையின் இணைப்பில் உள்ள 

உள்ள எழுவினாவிற்கு பின் 
பின்வருவனவற்றை சேர்த்துப் படிக்கவும் : 

" திரு . P. செல்லையா , ஓட்டுநருக்கு நிர்வாகம் வழங்கிய 
29-05-2014 நாளிட்ட அலுவலக உத்தரவின் மூலம் அவரது 
தற்காலிக வேலை நீக்கத்தில் இருந்த காலத்தை தகுதிவாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைப்படுத்தியுள்ளதை பணிநாட்களாக கருதி 
சம்பளம் வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? ஆம் எனில் , தகுந்த உத்தரவு பிறப்பிக்கவும் . 


1947 ஆம் 


இரா . கிர்லோஷ் குமார் , 

அரசு செயலாளர் . 


SOCIAL WELFARE AND WOMEN 
EMPOWERMENT DEPARTMENT 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , காரைக்குடி . 
[ அரசாணை ( டி ) எண் 375 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 24 ஆகஸ்ட் 2021 , 
ஆவணி 8 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 

No. II ( 2 ) / LWSD / 657 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசுப் 
போக்குவரத்துக் கழகம் காரைக்குடி என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழக தொழிலாளர் சங்கம் 
( CITU ) காரைக்குடி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( a ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 

ஆண்டு தொழிற் 

தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . ஜே . ஜேக்கப் ஓட்டுநருக்கு 240 வேலை நாட்கள் 
பூர்த்தியான 01-06-2001 - ம் தேதி முதலோ அல்லது தொழிலாளர் 
பணி நிரந்தரப்படுத்துதல் சட்டம் , 1981 ன்படி மனுதாரர் 

மனுதாரர் 480 
வேலை நாட்கள் பூர்த்தி செய்த 01-03-2002 அன்றோ பணி 
நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி 

திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) 

360 , தொழிலாளர் நலன் 
மற்றும் திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 12 ஆகஸ்ட் 2021 , 
ஆடி 27 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 

No. II ( 2 ) /LWSD/658/2021.- தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு 
எண் 21 , நாள் 23-05-2018 , பாகம் II - பிரிவு 2 ல் பக்க எண் 
457 , அறிவிக்கை எண் No. III ( 2 ) LE / 480 / 2018 அரசாணை ( டி ) 
எண் 297 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பி 1 ) துறை , 
நாள் 27-04-2018 - க்கு கீழ்க்காணும் திருத்தம் வெளியிடப்படுகிறது . 

திருத்தம் 
அரசாணை ( டி ) எண் . 297 , தொழிலாளர் மற்றும் வேலை 
வாய்ப்பு ( பி 1 ) த் துறை , நாள் 27-04-2018ன் பக்கம் 2 - ல் 
அறிவிக்கையின் இணைப்பில் உள்ள எழுவினாவிற்கு கீழே 
பின்வருவனவற்றை சேர்த்துப் படிக்கவும் : 

" திரு . N. முருகன் , ஓட்டுநருக்கு நிர்வாகம் வழங்கிய 
23-01-2017 நாளிட்ட அலுவலக உத்தரவின் மூலம் அவரது 
தற்காலிக வேலை நீக்கத்தில் இருந்த காலத்தை தகுதிவாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைப்படுத்தியுள்ளதை பணிநாட்களாக கருதி 
சம்பளம் வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


Amendment to Notification 
[ G.O. ( D ) No. 124 , Social Welfare and Women Empowerment 

[ SW.5 ( 1 ) ] , 31st August 2021 , 
ஆவணி 15 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 
Reconstitution of Child Welfare Committee in Thanjavur 

District by appointing a Chairperson and four other 
Member under the Juvenile Justice ( Care and Protection 
of Children ) Act , 2015 

No. II ( 2 ) / SWWE / 660 / 2021 - In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 27 of the Juvenile 
Justice ( Care and Protection of children ) , Act , 2015 [ Central 
Act 2 of 2016 ] , the Governor of Tamil Nadu hereby 
makes the following amendment to the Social Welfare 
and Nutritious Meal Programme Department Notification 
No. II ( 2 ) / SWNMP / 661 / 2020 , published at page 681 in 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 7th October 2020 . 


எண் 


AMENDMENT 


In the said Notification , for serial number ( 2 ) the 
Corresponding entries relating thereto , the following serial 
number and the corresponding entries shall , respectively , 
be substituted , namely : 
" ( 2 ) S.Lalitha 

Member " . 
No. 1,195 , New Street , 
Chidambaranatha Puram , 
Thathvuvancherry Post , 
Thiruvidaimarudur ( Tk . ) , 
Thanjavur District . 


SHAMBHU KALLOLIKAR , 
Principal Secretary to Government . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


